ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 


i ப இ 
உ: நித, வே 
வ கட்டட சித்த. 


ஸ்ரீமத்‌ ஆதிசங்கர பகவத்பாதர்கள்‌ அருளிய 


வரின்‌ னா || 


॥ ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ ॥ 
தமிழ்‌ உரை: 
ஞானபாஸ்கர, சிவோத்கர்ஷவர்ஷக 
பிரம்மஸ்ரீ 2.11. நாராயண சாஸ்திரிகள்‌ 


sea Aiea எண்ணார்‌ 
௮ டே 
ளசி மிளா | 
6 ர ப Nf Tr rai 
விளி ணாள எனச்‌ காணளரி Il 2 
உத்‌யத்பா£ீனுஸஹ்ஸ்ரகோடிஸத்‌£ருமாம்‌ கேயூரஹாரோஜ்ஜ்வலாம்‌ 
பி:ம்போ:ஷ்டீ:ம்‌ ஸ்மிததாந்தபங்க்திருசிராம்‌ பீதாம்ப:ராலங்க்ருதாம்‌ | 
விஷ்ணுப்‌ரஹ்மஸுரேந்த்‌*ரஸேவிதபதாசம்‌ தத்வஸ்வரூபாம்‌ ஸ்றிவாம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(ஆஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்யவாராம்நிதி“ம்‌ ॥ ॥ 


1. "உதயமாகிற கோடிக்கணக்கான ஸுூூர்யர்களுக்‌ கொப்பானவளும்‌ தங்கத்தி 
னாலான தோள்வளைகள்‌ மாலைகளோடூ விளங்குபவளும்‌ கொவ்வைப்பழம்‌ போன்ற 
உதட்டை உடையவளும்‌ புன்சிரிப்பால்‌ அழகான பல்வரிசைகளை உடையவளும்‌ 
பட்டு ஆடையால்‌ அணி செய்யப்பட்டவளும்‌ திருமால்‌, நான்முகன்‌, தேவராஜன்‌ 
முதலியோரால்‌ தொழப்பட்ட திருவடிகளையுடையவளும்‌, உருவமற்ற எங்கும்‌ நிறை 
ந்த பரம்பொருளேயானவளும்‌, மங்களமே உருவானவளும்‌ கருணைக்கடலுமான 
மீனாக்ஷியை எப்பொழுதும்‌ நான்‌ வணங்குகிறேன்‌”. 


ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 


ன்‌ கண்ணிர்‌ ஏம்‌ 
Aree TTT | 

எள்ளிசணன்‌ Ff afr 
ச்ளளிணாள்ள்‌ எ எண்ணை | 


முக்தாஹாரலஸத்கிரீடருசிராம்‌ பூர்ணேந்து:வக்த்ரப்ரபா“ம்‌ 
மறிஞ்ஜந்நூபுரகிங்கிணீமணித-ராம்‌ பத்‌:மப்ரபா“பா“எ௦ுராம்‌ | 
ஸர்வாபீ£ஷ்டபஃலப்ரதாம்‌ கிரரிஸுதாம்‌ வாணீரமாஸேவிதாம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(ஆஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்யவாராம்நிதி“ம்‌ ॥ 2 


2. "முத்து மாலைகளினால்‌ அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தினால்‌ மிக அழகாய்‌ 
விளங்குபவளும்‌, நிறைமதிக்கு ஒப்பான அழகிய முகத்தை உடையவளும்‌ நவரத்ன 
மணிகளால்‌ ஒலிக்கிற கால்‌ கொலுஸுகளை அணிந்தவளும்‌ தாமரை மலருக்‌ கொப்‌ 
பானவளும்‌, எல்லோருக்கும்‌ வேண்டியதைக்‌ கொடுப்பவளும்‌, மலைமகளும்‌, 
ஸரஸ்வதீ லக்ஷமியால்‌ தொழப்பட்டவளும்‌, கருணைக்‌ கடலுமான மீனாக்ஷியை 
நான்‌ எப்பொழுதும்‌ வணங்குகிறேன்‌" 


ளின்‌ வினா | 
ATT Tie 
ரினானி என்ன எச்‌ காண ॥ 3 


ஸ்ரீவித்‌“யாம்‌ மிவவாமபா“க*நிலயாம்‌ ஹ்ரீங்காரமந்த்ரோஜ்ஜ்வலாம்‌ 
ஸ்ரீசக்ராங்கிதபி*ந்து*மத்‌*யவஸதிம்‌ ஸ்ரீமத்ஸபா“நாயகீம்‌ | 
ஸ்ரீமத்ஷண்முக” விக்‌-னராஜஜனனீம்‌ ஸ்ரீமஜ்ஜக “ன்மோஹின்‌ிம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(ஆஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்யவாராம்நிதி-*ம்‌ ॥ 3 


3. ஸ்ரீவித்யை என்கிற மந்திரத்தின்‌ உருவானவளும்‌ பரமேச்வரனின்‌ இடப்பாக 
த்தை இருப்பிடமாய்க்‌ கொண்டவளும்‌ "ஹ்ரீம்‌" என்கிற மந்திரத்தினால்‌ ஒளி 
வீசுபவளும்‌ ஸ்ரீ சக்ரத்தின்‌ நடுவில்‌ விளங்குகிற பிந்து என்னும்‌ உயர்ந்த ஸ்தான 
த்தை இருப்பிடமாய்க்‌ கொண்டவளும்‌, மதுரையம்பதியில்‌ ஸபாநாயகியாய்‌ விளங்‌ 
குபவளும்‌, யானை முகன்‌, ஆறுமுகன்‌, இருவருக்கும்‌ தாயும்‌, உலகையே மோஹிக்‌ 
கச்‌ செய்பவளுமான மீனாக்ஷியை நான்‌ எப்பொழுதும்‌ வணங்குகிறேன்‌”. 


குறிப்பு: - களர்‌: - ணாள? எனா காமோயோனி: - விற்வமாதாதி: வித்‌*யா 


பதினைந்து எழுத்துகள்‌ கொண்ட மந்திரத்திற்கு ஆதிவித்யை ஸ்ரீவித்யை என்று 
பெயர்‌. இது தேவீ உபநிஷத்வாக்யம்‌ த்ரிபுராதாபிநீ என்னும்‌ உபநிஷத்தும்‌ இந்த 
மஹாமந்திரத்தை சிறப்பாய்‌ மந்திர ராஜமென்றும்‌ இதற்கு மேலானது ஒன்றும்‌ 
இல்லை யென்றும்‌ கூறுகிறது. 


ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 
AT என்‌ கோவிரனைனாணற 


யேனே வலப்‌4யதே வித்‌*யா-ஸ்ரீமத்பஞ்சத *மாக்ஷரா 
பல பிறவிகளில்‌ செய்து குவித்த புண்யக்‌ கூட்டத்தினால்‌ இந்த ஸ்ரீ வித்யையை 
குருவினிடமிருந்து அடையமுடியும்‌ என சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. 


ளி ரானி எகளாளார்‌ எலிஎன க 


ஸ்ரீ ஸுந்த*ரீ ஸாத*கபுங்க*வானாம்‌ போ“க:ற்சமோக்ஷஸண்வ கரஸ்த“ராவ 


இந்த மந்திரத்தை உபாஸிப்பவனுக்கு இம்மை, மறுமை, இரண்டும்‌ கையிலேயே 
உள்ளது உள்ளது என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு நிகரற்று விளங்கும்‌ ஸ்ரீ 
வித்யா என்னும்‌ மந்திரராஜத்தின்‌ உருவே மீனாக்ஷி என்று ஆதிசங்கரர்‌ கூறுகிறார்‌. 

கரக்‌ ATTEN | 

எண்ணார்‌ ளே எள்‌ பள்ளிக ॥ 2₹ ॥ 

வியதா:காரஸம்யுக்தம்‌ வீதிஹோத்ரஸமன்விதம்‌ | 

அர்தே*ந்து*லஸிதம்‌ தே*வ்யா பீஜம்‌ ஸர்வார்த*எமாத*கம்‌ ॥ 11 ॥ 

(தேவீ உபநிஷத்‌) 


சிந்தாமணி, புவநேச்வரி, மாயா, என்று பலபெயர்களால்‌ புவநேச்வரீ மந்திரமும்‌ 
எல்லாவற்றையும்‌ கொடுக்க வல்லது. ஸ்ரீ வித்யா மந்திரங்களுக்குள்‌ இந்த "ஹ்ரீம்‌" 
எழுத்தே உயிர்‌ நாடியானது. ஆகவே இந்த புவநேச்வரீ மந்திரத்திற்கு நிகரானது 
ஒன்றுமில்லை, அந்த புவனேச்வரியே மீனாக்ஷி யென்றும்‌ கூறுகிறார்‌. 


"பிந்துமத்யவஸதீம்‌” என்பதால்‌ சக்ரராஜமான ஸ்ரீ சக்ரத்தைக்‌ கூறுகிறார்‌. 


1௭ எகா - எள: பிந்து” த்ரிகோண - பரதே*வதாயா: 


என்கிற வசனப்படியும்‌ 


ளாம்‌ எஸ்‌ பர Ta பஞ்சவாரம்‌ சக்ரம்‌ பரிவர்ததே ப்ருது: 
என்கிற அருணோபநிஷத்வாக்யப்‌ படியும்‌, சிவமயமான நான்கு முக்கோணங்களும்‌, 
சக்தி மயமான ஐந்து முக்கோணங்களும்‌ ஆக 9 கோணங்கள்‌ கொண்ட சிவசக்தி 
மயமானது ஸ்ரீ சக்ரம்‌. இதில்‌ பிந்து என்னும்‌ இடம்‌. இதிலேயே அம்பிகையே நிலை 
கொண்டுள்ளாள்‌. 


அணா, சோர்‌ ராண 
அஷ்ட கா நவத்‌:வாரா, தேவானாம்‌ பூரயோத்‌*யா 
என்கிற வேத வாக்யங்களும்‌ இதையே உறுதிப்படுத்துகின்றன. மிகுந்த புண்யவான்‌ 


ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 


களுக்கே இந்த ஸ்ரீசக்ர பூஜை செய்யும்‌ பாக்யம்‌ கிடைக்கும்‌. வேதோக்தமான 
அம்பிகையின்‌ ஸ்ரீ சக்ரவழிபாட்டைக்‌ கூறுகிற ஆசார்யாள்‌ மீனாக்ஷியே அந்த 
சக்ரத்தில்‌ வஸிப்பவள்‌ என்று தன்னை மறந்து பேசியிருக்கிறார்‌. 


>< N~ 
விளி ணாள ணச்‌ கணளர்‌ TATE ॥ ¥ 
ஸ்ரீமத்ஸுந்த*ரநாயகீம்‌ பயஹரம்‌ ஜ்ஞானப்ரதா”ம்‌ நிர்மலாம்‌ 
ம்யாமாபா“ம்‌ கமலாமனாசிதபதா“ம்‌ நாராயணஸ்யானுஜாம்‌ | 
வீணாவேணு ம்ருத*ங்க “வாத்‌ யரஸிகாம்‌ நானாவிதா“ட “ம்பி“காம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(ஆஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்யவாராம்‌ நிதி“ம்‌ ॥ 4 


4. மதுரை நாயகனான ஸுந்தரேசனின்‌ நாயகியானவள்‌ பக்தர்களின்‌ பயத்தைப்‌ 
போக்கடிப்பவள்‌. உயரிய ஞானத்தை அளிப்பவள்‌. குற்றமற்றவள்‌, ச்யாமளை 
உருவானவள்‌. தாமரையை ஆஸநமாய்க்‌ கொண்ட நான்முகனால்‌ பூஜிக்கப்பட்ட 
திருவடிகளையுடையவள்‌. நாராயணனின்‌ உடன்‌ பிறந்தவள்‌. வீணை, புல்லாங்குழல்‌, 
மிருதங்கம்‌ இந்த வாத்யங்களை ரஸிப்பவள்‌ ஒரு சக்ரவர்த்திக்குரிய மரியாதைக 
ளைப்‌ பெற்றவள்‌. அப்படிப்பட்ட கருணேக்கடலான மீனாக்ஷியை நான்‌ எப்பொழுதும்‌ 
வணங்குகிறேன்‌. 


எளி கள எளி எளி னள 
பப்பா பவ யாட பப்பா TTT ATH 
> தட! வ்‌ | 
எண்‌ ணர்‌ TATA aT 
சிளளிணாி என்‌ என்‌ எளி ॥ 6 
நானாயோகி:முனீந்த்‌”ரஹ்ருந்நிவஸதீம்‌ நானார்த*எபித்‌-தி“ப்ரதா“ம்‌ 
நானாபுஷ்பவிராதஜிதாங்க்‌“ரியுகாலாம்‌ நாராயணேனார்சிதாம்‌ | 


நாதப்‌? ரஹ்மமயீம்‌ பராத்பரதராம்‌ நானார்ததத்த்வாத்மிகாம்‌ 
மீனாக்ஷீம்‌ ப்ரணதோ(ஆஸ்மி ஸந்ததமஹம்‌ காருண்யவாராம்நிதி“ம்‌ ॥ 5 


5. “யோகிகளான பல சிறந்த முனிவர்களின்‌, இதயத்தை இருப்பிடமாய்க்‌ 
கொண்டவள்‌, பலவிதமான ஸித்திகளைக்‌ கொடுப்பவள்‌, பல மலர்களினால்‌ அருச்சிக்‌ 
கப்பட்ட திருவடிகளை உடையவள்‌, நாராயணனால்‌ அருச்சிக்கப்பட்டவள்‌, ஸங்கீ 
தமே உருவானவள்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலானவள்‌, பலவிதமான பொருள்களைக்‌ 
கூறும்‌ வேதாந்த சாஸ்திரங்களில்‌ முடிவாய்க்‌ கூறப்பட்ட பிரும்மமேயானவள்‌ 
ஆகிய மீனாக்ஷியை கருணைக்கடலை நான்‌ எப்பொழுதும்‌ வணங்குகிறேன்‌”. 


குறிப்பு: - ர ணை: த்‌*வாத*மாமோ உபாயகா: 


ஸ்ரீ மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 


அம்பிகையின்‌ ஆரம்ப உபாஸகர்‌ 12 பேர்கள்‌. அவர்களில்‌ துர்வாஸர்‌, அகஸ்தியர்‌ 
லோபா முத்திரை ஆகியோர்‌ அம்பிகை உபாஸனத்தில்‌ முதன்மை பெற்றவர்கள்‌. 


ஆதிசங்கரரும்‌ ஆத்ரேயகோத்திரத்தில்‌ பிறந்தவர்‌ ஆகவே தன்‌ முன்னோர்க 
ளான துர்வாஸர்‌, தத்தாத்ரேயர்‌, லோபாமுத்திரை ஆகியோர்‌ வழிபட்டதை மனதில்‌ 
கொண்டு, யோகிகளான முநிவர்களின்‌ இருதயத்தில்‌ நில கொண்டவள்‌ என்று 
கூறுகிறார்‌. மேலும்‌, அகஸ்தியர்‌, வஸிஷ்டர்‌, விச்வாமித்ரர்‌, கெளதமர்‌ முதலிய பல 
யோகிளான முநிவர்களும்‌ வேதமாதாவான காயத்ரியையும்‌ ஸ்ரீவித்யையும்‌ 
உபாஸித்து ஸித்தி பெற்றவர்கள்‌, இதை வேதமும்‌ கூறுகிறது. 


சர்ளஎகளானள்‌ - ஏஎ: 

அதி*பிர்தே*வாக*ந்த*ர்வா - அம்ருதேதிவஸிஷ்ட” : 
என்கிற தைத்தரீயோபநிஷத்‌, வஸிஷ்டர்‌ அம்பிகை வழிபாட்டில்‌ சிறந்தவர்‌ என்பத 
ற்குப்‌ பிரமாணம்‌. இப்படி உயர்ந்த அம்பிகை வழிபாட்டை தன்‌ இதயத்தில்‌ கொண்டி 
ருந்தபடியால்‌ இந்த மீனாக்ஷி பஞ்சரத்நம்‌ என்னும்‌ துதியின்‌ மூலம்‌ சிறந்த கருத்தை 


வெளியிட்டிருக்கிறார்‌. எனவே பக்தர்கள்‌ அனைவரும்‌ சிறந்த இத்துதியைப்‌ படித்து ஸ்ரீ 
மீனாக்ஷியின்‌ அருளை அடையவேண்டும்‌. 


இதை வெளியிடும்‌ பாக்கியம்‌ செய்த மாம்பலம்‌ ஸ்ரீ சங்கர பக்தஜனஸபா 
ஸ்தாபகரும்‌ பணியாளருமான ஸ்ரீமான்‌ ஆங்கீரஸ வேங்கடேச சர்மா அவர்களுக்கும்‌ 
அம்பிகையின்‌ அருள்கிட்டுவதாக. 


ண்‌ ள்ணனண்றிராஎகானளை விர எனா வின 
ஜிகா: எளி விளி ணா 


இதி ஸ்ரீமத்பரமஹம்ஸபரிவ்ராஜகாசார்யஸ்ய ஸ்ரீகோ:விந்த“ப*க*வத்பூஜ்யபாத* 
மிஷ்யஸ்ய ஸ்ரீமச்ச*ங்கரப*க*வத: க்ருதெள மீனாக்ஷீ பஞ்சரத்னம்‌ 


சுபம்‌. 


